Kerala Gazette No. 38 dated 26th September, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


GOVERN 


PU 


INMENT OF 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 22860 / ச . இ . எ . 1/ 2016 /சட்ட 


ம் . 


2016 நவம்பர் 10 
திருவனந்தபுரம் , 

1192 துலாம் 25 / 
1938 கார்த்திகம் 19 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 நவம்பர் 10ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கலா , என் . எல் ., 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 16 


2016 - ன் கேரள நிதி வினியோக ( எண் 3 ) சட்டம் 


2016- 2017 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் வினியோகிப்பதற்கும் அதிகாரம் 
அளிக்கின்ற ஒரு சட்டம் . 

முகவுரை - 2016- 2017 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து மேலும் சில தொகைகளைக் கூடுதலாக வழங்குவதற்கும் 
வினியோகிப்பதற்கும் அதிகாரம் அளிப்பது தேவையாக இருப்பதால் ; 


G . 28 / 2016 / S - 24 . 


17 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது: 


1 . சுருக்கத்தலைப்பு : - இந்தச்சட்டம் 2016 - ன் கேரள நிதி வினியோக 
( எண் 3 ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2016 - 2017 நிதி ஆண்டிற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
846 ,07,13 ,000 ரூபாய் வழங்குதல். - 2016 -2017 நிதி ஆண்டில் வந்து சேருகின்ற 
பல்வேறு செலவுகளை எதிர்கொள்வதற்காக அட்டவணையின் (2 )-வது 
கட்டத்தில் கூறப்பட்டுள்ள பணிகளும் தேவைகளும் தொடர்பாக அட்டவணையின் 
( 3) -வது கட்டத்தில் கூறப்பட்டுள்ளதற்கு மிகாததும் மொத்தம் எண்ணூற்று 
நாற்பத்து ஆறு கோடி ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய் மட்டும் 
வருகின்ற தொகைகள் கேரள மாநிலத்தொகு நிதியிலிருந்து வழங்கவும் 
வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி வினியோகம் . - இந்தச்சட்டத்தின் கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து வழங்குவதற்கும் வினியோகிப்பதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள 
தொகைகள் 2016 - 2017 நிதியாண்டுத் தொடர்பாக அட்டவணையில் 
கூறப்பட்டுள்ள பணிகளுக்கும் தேவைகளுக்கும் வினியோகம் செய்யவேண்டும் . 


18 


அட்டவணை 
(பிரிவுகள்2மற்றும்3பார்க்கவும்) 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில் பேரவையினால்சுமத்தப்பட்டதுமொத்தம் வாக்களிக்கப்பட்டது 

(ரூபாய்)(ரூபாய்) 


(ரூபாய்) 


வருவாய் 


4,000 


1,000 


5,000 


IIமாநிலஆட்சித் 

தலைவர்கள், அமைச்சர்கள், தலைமையிட அலுவலர்கள் 


19 


வருவாய் 


2,000 


2,000 


IIநீதிநிர்வாகம் 

நிலவரி 


வருவாய் 


1,000 


1,000 


வருவாய் 


1,28,01,000 


1,28,01,000 


மாவட்டஆட்சியும் பலவகையும் 


XII 


காவல் 


வருவாய் மூலதனம் 


2,000 23,11,00,000 


2,000 23,11,00,000 


வருவாய் 


2,000 


2,000 


XIVஎழுதுபொருட்கள், 

அச்சடிமற்றும் நிர்வாகப்பணிகள் 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது (ரூபாய்) 

(ரூபாய்)(ரூபாய்) 


மூலதனம் 


1,000 


1,000 


2,000 


வருவாய் 


4,000 


4,000 


9 


| 


வருவாய் மூலதனம் 


84,15,98,000 

4,65,01,000 


84,15,98,000 4,65,01,000 


XVபொதுப்பணி XVIஓய்வூதியம்மற்றும் 

பலவகையும் XVIIகல்வி,விளையாட்டு, 

கலைமற்றும் 

கலாச்சாரம் 
XVIIIமருத்துவ 

உதவிமற்றும் 

பொதுசுகாதாரம் 
XIXகுடும்பநலம் XXகுடிநீர்வினியோகம் 

மற்றும்துப்புரவு XXIவீடுகட்டுமானம் XXIIநகரமேம்பாடு 


வருவாய் மூலதனம் 


60,59,24,000 

3,000 


60,59,24,000 

3,000 


வருவாய் 


100,00,00,000 


100,00,00,000 


வருவாய் 


2,000 


2,000 


வருவாய் 


1,000 


1,000 


வருவாய் மூலதனம் 


10,00,03,000 

1,000 


10,00,03,000 

1,000 


XXIII| 


வருவாய் 


1,000 


1,000 


தகவல்மற்றும் விளம்பரம் 


16 


வருவாய் 


1,000| 


1,000 


G . 28 /2016/S - 24 . 


17 


வருவாய் 


5,000| 


5,000 


XXIVதொழில்மற்றும் 

தொழிலாளர்நலம் அயல்நாட்டுவாழ் 

மலையாளிகள்நலம் 
XXVஅட்டவணைஜாதி/ 

பழங்குடியினர், பிறபிற்பட்ட பிரிவுகளின்நலன் 

உட்பட்டசமூகநலன் 
XXVIIகூட்டுறவு XXVIII பலவகை 

பொருளாதாரபணிகள் 


வருவாய் 


128,63,35,000 


128,63,35,000 


வருவாய் 


5,00,01,000 


5,00,01,000 


21 ) 


20 


XXIXவேளாண்மை 


வருவாய் மூலதனம் 


3,000 123,85,31,000 


3,000 123,85,31,000 


XXX உணவு 


வருவாய் 


20,00,01,000 


20,00,01,000 


XXXIIபால்பண்ணை 


1,000 1,000 


1,000 1,000 


23 


XXXIIமீன்பிடிப்பு 


வருவாய் மூலதனம் வருவாய் மூலதனம் வருவாய் 


4,85,000 


10,00,01,000 1,00,00,000 


10,04,86,000 1,00,00,000 


5,50,01,000 


5.50,01,000 


XXXV 
பஞ்சாயத்து XXXVIகிராமமேம்பாடு 

திட்டம் 


வருவாய் மூலதனம் 


3,000 1,000 


3,000 1,000 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் 
பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது ரூபாய்| 

ரூபாய் 

ரூபாய் 


26 


XXXVII 


தொழில்கள் 


வருவாய் மூலதனம் 


28,00,03,000 

1,000 


28,00,03,000 

1,000 


27 


மூலதனம் 


102,77,06,000 


6,46,69,000 


109,23,75,000 


XXXVIIIநீர்பாசனம் 

XLIபோக்குவரத்து 


மூலதனம் 


1,000 


1,000 


22 


XLIசுற்றுலா 


வருவாய் மூலதனம் 


1,000 3,000 


1,000 3,000 


XLVIசமூகபாதுகாப்பு 

மற்றும்நலன் 


வருவாய் மூலதனம் 


125,00,06,000 

6,00,00,000 


125,00,06,000 

6,00,00,000 


மொத்தம் 


839,55,57,000 


6,51,56,000 


846,07,13,000 


